© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2024 [Price: Rs. 4.80 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


Ie EXTRAORDINARY _ PuBLISHED BY AUTHORITY 


No. 30] CHENNAI, WEDNESDAY, JANUARY 31, 2024 
Thai 17, Sobakiruthu, Thiruvalluvar Aandu-2055 


Part II—Section 2 


Notifications or Orders of interest to a Section of the public 
issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


ENVIRONMENT, CLIMATE CHANGE AND FORESTS DEPARTMENT 


NOTIFICATION OF THANTHAI PERIYAR WILDLIFE SANCTUARY, ERODE DISTRICT 
UNDER THE WILD LIFE (PROTECTION) ACT, 1972 


[G.O.Ms. No. 19, Environment, Climate Change and Forests (FR.5), 30th January 2024, 
த 16, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அஆண்டு-2055.] 


No. II(2)/ECCF/62(a)/2024. 


WHEREAS, the Reserve forest areas of Anthiyur taluk of Erode district, as specified in the Schedule, are located 
between the Sathyamangalam Tiger Reserve in Tamil Nadu, the Male Mahadeshwara Wildlife Sanctuary and the Cauvery 
Wildlife Sanctuary in the State of Karnataka. The area has adequate ecological, faunal and floral significance and should 
be managed as a wildlife sanctuary for protecting and conserving wildlife habitat and to mitigate human wildlife conflict; 


AND WHEREAS, the reserved forest areas of the Anthiyur taluk of Erode district are a complex hilly tract and form an 
important part of the Eastern Ghats before they meet the Western Ghats at the Nilgiris; 


AND WHEREAS, the area specified in the Schedule will form a large, contiguous network of protected areas, enabling 
uniform legal status and protection in this landscape. This landscape maintains continuity from Cauvery Wildlife Sanctuary 
in the State of Karnataka to the Nilgiri Biosphere through Sathyamangalam Tiger Reserve and Biligiri Rangaswamy Temple 
Tiger Reserve. This provides sufficient area for the conservation of the varied and rich biodiversity of the region; 


AND WHEREAS, the area specified in the Schedule is a vast elephant landscape comprised of diverse flora and 
fauna. The landscape is connected to the Nilgiris and the Kollegal forests of the State of Karnataka, which further connect 
to the Wyanaad and Cauvery forests scapes, respectively, making it one of the most diverse habitats for various life-forms; 


AND WHEREAS, the area specified in the Schedule is the heart of this contiguous and diverse landscape. It forms 
an important corridor connecting Sathyamangalam Tiger Reserve to Male Mahadeshwara Wildlife Sanctuary and Cauvery 
Wildlife Sanctuary, respectively, making it a landscape crucial for healthy tiger populations; 


AND WHEREAS, the area specified in the Schedule facilitates unhindered genetic exchange among many species 
and forms the nuclear axis of the conservation of species in the entire wildlife habitat. It is an important corridor for the 
dynamic tiger populations migrating to the Male Mahadeshwara Wildlife Sanctuary and Cauvery Wildlife Sanctuary, and 
this forest area is one of the tiger corridors approved by the National Tiger Conservation Authority (NTCA) and it holds 
a significant tiger population; 


॥-2 Ex. (30)—1 [1] 


2 TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


AND WHEREAS, the area specified in the Schedule has a good diversity of flora and fauna, such as fish, amphibians, 
reptiles, birds, and mammals. There are about 70 species of butterflies, 35 species of fish, 10 species of amphibians, 
25 species of reptiles, 5 terrestrial invertebrates, 233 species of birds and 48 species of mammals reported; 


AND WHEREAS, significant populations of large herbivores have been recorded in this region, and the areas are part 
of the Nilgiris-Eastern Ghats Elephant Reserve (Nilgiri Elephant Reserve); 


AND WHEREAS, the area specified in the Schedule is an important catchment of the Palar River that drains into 
the Cauvery River at Stanley Reservoir and it is an important source of water for agriculture. It is an important natural 
sandal-bearing belt and an actively sandal-regenerating forest; 


NOW, THEREFORE, in exercise of the powers conferred by clause (b) of sub-section (1) of section 26-A of the 
Wild Life (Protection) Act, 1972 (Central Act 53 of 1972), the Governor of Tamil Nadu, having considered that the area, the 
boundaries of which are specified in the Schedule below, is of adequate ecological, faunal, floral, natural and zoological 
significance, for the purpose of protecting, propagating and developing Wildlife and its environment, hereby declares that 
the areas specified in the Schedule below, shall be a Sanctuary, namely Thanthai Periyar Wildlife Sanctuary with effect on 
and from 30.01.2024. 


THE SCHEDULE 


1. Name of the District : Erode 

2. Name of the Taluks : Anthiyur 

3. Name ofthe Sanctuary : Thanthai Periyar Wildlife Sanctuary 
4. Area of the Sanctuary : 80,114.80 Hectare or 


801.148 Square Kilometer 
DETAILS OF RESERVED FORESTS FORMING THE SANCTUARY 


Total extent of the reserved Extent of sanctuaty alter 


SI. Name of the reserved excluding roads, paths, and 
forest ee 
No. forest ட habitation enclosures 
(in hectares) : 
(in hectares) 
(1) (2) (3) (4) 
1 North Bargur reserved 47,593.39 47,323.50 
forest 
2 South Bargur reserved 24,880.99 24,736.80 
forest 
3 Thamaraikarai 3,066.55 3,037.37 
reserved forest 
4 South Bargur reserved 2,530.02 2,521.28 
forest (Part 844) 
5 Ennamangalam 2,270.33 2,269.37 
reserved forest 
6 Nagalur reserved 226.48 226.48 
forest 
Total Extent 80,567.76 80,114.80 


BOUNDARY DESCRIPTION 


North. - The boundary starts from cairn No. 1 at the point where the Anthiyur - Kollegal road crossed the 
Palar River and the line generally runs along the south bank of the Palar River till it reaches the common tri-junction point 
of North Bargur reserved forest in Erode district, Emmanur hamlet of No. 32 Nagamarai Village in Dnarmapuri district, and 
No.01. Kaveripuram village in Salem district. 


East.— Thence, the boundary generally runs towards the south along the western boundary of No. 01 Kaveripuram 
village and Pachapalamalai reserved forest and reaches the tri-junction point of Pachapalamalai reserved forest and 
No. 02. Lakkampatti village in Salem district and North Bargur reserved forest in Erode District. Thence, the boundary 
generally runs towards the east along the northern boundary of No. 02 Lakkampatti village and turns south along the 
western boundaries of No. 02 Lakkampatti village, turning east and northeastward along the southern and southwestern 
boundaries of No. 02. Lakkampatti village reaches the junction point of Pachapalamalai reserved forest and 02. Lakkampatti 
Village in Salem district. Thence, the boundary runs towards the south-east along the common boundary between 
Pachapalamalai reserved forest in Salem District and North Bargur reserved forest in Erode district and reaches the junction 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 2 


point of Pachapalamalai reserved forest and No. 06. Alamarathupatty village in Salem district. Thence, the boundary runs 
towards the south-east along the northeastern boundary of No. 06. Alamarathupatty village and turns south along the 
western boundary of No. 06. Alamarathupatty village and reaches the junction point of No. 06. Alamarathupatty village in 
Salem district and No. 02. Komarayanur village in Erode District. Thence, the boundary generally runs towards the 
southwest along the northwest boundary of No. 02. Komarayanur village. 


South.—Thence the boundary generally runs southwest along the northern boundaries of No. 03. Pudur village, 
No. 04. Chennampatti village and reaches the junction point of No. 04. Chennampatti village and No. 06. Vellitirupur 
village. Thence, the boundary generally runs towards the southwest along the northern boundary of No. 06. Vellitirupur 
village and turns towards the north, then runs along the village’s northern, western, and southwestern boundaries. 
Then, it turns south along the northwestern and northern boundaries of No. 07 Mathur village. Thence, the boundary generally 
runs towards the east along the northern boundary of No. 08 Ennamangalam village, turns towards the north, and then runs 
along the eastern, northern, western, and then northern boundaries of 08 Ennamangalam village. Thence, the boundary 
continues towards the east along the northern boundaries of No. 08 Ennamangalam village, 09. Sankarapalayam village, 
No. 11. Anthiyur village, No. 12. Nagalur village, and No. 13 Athani village.Thence the boundary runs towards the east 
along the northern, eastern, and northeastern boundaries of No. 11. Perumugai village. Thence, it runs towards the west 
along the northern boundaries of No. 10. Kanakkampalayam village. 


West.-— Thence, the boundary runs towards the north along the common boundary between Guthiyalathur reserve 
forest and South Bargur reserved forest. Thence it generally runs towards the north along the common boundaries 
between Guthiyalathur reserved forest and South Bargur (Part) reserved forest. Thence it runs towards the north along 
the common boundaries between Guthiyalathur reserved forest and North Bargur reserved forest and reaches the 
south-western corner of No. 02. Koothampalayam village. Thence It generally runs towards north along the eastern 
boundary of No. 02.Koothampalayam village and reaches the northeastern corner of the said village along the Tamil Nadu — 
Karnataka interstate border. The boundary continues towards the northeast along the south bank of the Palar River 
before turning south near Guddaiyur hamlet. It runs along the western, southern, southeast and northeastern boundaries 
of Guddaiyur hamlet and rejoins the interstate boundary along the river வலா. Thence the boundary generally 
follows the river Palar, which is the interstate boundary between the State of Tamil Nadu and Karnataka, leaving the 
hamlets of Mattimarathahalli and Velampttai, which are situated on the south bank of the river Palar, until it reaches the 
starting point. 


EXCLUSIONS 
The following roads, paths and enclosures shall be excluded from the Thanthai Periyar Wildlife Sanctuary: - 
(i) Roads and Paths: 


Roads and Paths 
SI. Starting from Up to Length Width 
No. (with Geoco-ordinates) (with Geoco-ordinates) (in Km) (in meters) 
(1) (2) (3) (4) 
(i) Forest Check Post Chellampalayam Palar River 34.15 7.50 
(South Bargur reserved forest) (North Bargur reserved forest) 
Lat : N 11.66623° Lat : N 11.94197° 
Long : E 77.57258° Long : £ 77.49321° 
(ii) Ennamangalam Village S.F.No.2/2 Kakkayanurtribal habitation 1.46 7.50 
(South Bargur reserved forest) 
Lat : N 11.65720° 
Long : E77.56742° Lat :  N 11.66443° 
Long : E77.55931° 
(iii) = Anthiyur (A) Village S.F.No.196/4 Kinatthadi tribal habitation 0.54 7.50 
(South Bargur reserved forest) 
Lat : N 11.63403° 
Long : E77.54913° Lat > N 11.63824° 


Long : E77.54691° 


Sl. 
No. 


(1) 
(iv) 


(v) 


(vi) 


(vii) 


(viii) 


(ix) 


(x) 


(xi) 


(xii) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Roads and Paths 


Starting from 
(with Geoco-ordinates) 


Karumbarai Village 


Lat : N 11.55806° 
Long E 77.45353° 


Thamaraikarai Village 


Lat :  N 11.76438° 
Long E 77.56465° 


Thamaraikarai Village 


Lat > N11.77964° 
Long E 77.54688° 


Thamaraikarai Village 


Lat : N 11.76641° 
Long E 77.55497° 


Dholli Village Pirivu 


Lat > N11.76772° 
Long E 77.54482° 


Thalakarai Village Pirivu 


Lat >: N11.75942° 
Long E 77.53248° 


Thurusanampalayam Village 


Lat >: N 11.82286° 
Long E 77.54411° 


Achappan kovil 


Lat > N11.73280 ° 
Long E 77.67253 ° 


Link Road Bargur 


Lat >: 1411.84243” 
Long E 77.63485° 


(2) 


Up to 
(with Geoco-ordinates) 


Doddacombai tribal habitation 
(South Bargur reserved forest) 


Lat : N 11.57955 ° 
Long : E77.45925 ° 


Devarmalai Village 
(Thamaraikarai reserved forest) 


Lat > N 11.77074° 
Long :  E77.59503° 


Sundapur Village 
(Thamaraikarai reserved forest) 


Lat : N 11.78888° 
Long : E/77.56094° 


Periya Sengulam Village 
(South Bargur Part reserved 
forest) 


Lat > N 11.73446° 
Long : E/77.49270° 
Dholli Village 


(Thamaraikarai reserved forest) 


Lat > N11.77270° 

Long : E/77.53343° 
Thalakarai Village 
(Thamaraikarai reserved forest) 


Lat : N11.75459 ° 
Long : E/77.53216° 
Solaganai Village 

(North Bargur reserved forest) 


Lat : N 11.85056° 
Long : E77.57989 ° 


Ullur Thanda (North Bargur 
reserved forest) 


Lat : N 11.80987° 
Long :  E77.70179° 


Sundapur Road Junction 
(North Bargur reserved forest) 


Lat > N 11.78116° 
Long : E 77.55293° 


Length 
(in Km) 


(3) 
2.43 


4.47 


2.49 


11.33 


1.64 


0.55 


7.31 


10.6 


16.17 


Width 
(in meters) 


(4) 
7.50 


7.50 


7.50 


7.50 


7.50 


7.50 


7.50 


7.50 


7.50 


Sl. 
No. 


(1) 


(xiii) 


(xiv) 


(xv) 


(xvi) 


(xvii) 


(xviii) 


(xix) 


(xx) 


(xxi) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Roads and Paths 


Starting from 
(with Geoco-ordinates) 


(2) 
Karikadu 
Lat : N11.93005° 
Long E 77.67993° 


Kaveripuram Village S.F.No. 509 


Lat : 1411.90096” 
Long E 77.68271° 


Ullurthanda (North Bargur reserved forest) 


Lat : N11.83656° 
Long E 77.65410° 


Guddaiyur Village 


Lat ்‌ N11.77032°N 
Long ட 77.43517:6 


Velampatti Village 


Lat : N11.89149°N 
Long ட 77.47555 ட்‌ 


Thamaraikarai - Kongadai Road 


Lat : N11.74146°N 
Long ட 77.49910°E 


Thamaraikarai — Kongadai Road 


Lat : N11.74915°N 
Long ட 77.50569° E 
Madam 

(South Bargur Reserved forest) 


Lat : N11.73500° N 
Long E 77.63087° E 
Senkulam 

Lat : N11.73283° N 


Long ட 77.46219°E 


Up to Length 
(with Geoco-ordinates) (in Km) 
(3) 
Palar Bridge 4.83 
(North Bargur reserved forest) 
Lat :  N 11.95384° 
Long ட 77.64960 ° 
Nadukaval Thittu 6.93 
@ Kathirimalai tribal settlement 
(North Bargur reserved forest) 
Lat : N 11.89938° 
Long ட 77.65152° 
Anthiyur — Kollegal Highway 28.91 
Lat >: N 11.93413° 
Long ட 77.49735° 
Makkampalayam Village 2.90 
(North Bargur reserved forest) 
Lat : N 11.75089° 
Long ட 77.42571° 
Mathimarathalli Village 2.82 
(North Bargur reserved forest) 
Lat >: N11.88244° 
Long E 77.46111° 
Thammuretti 0.12 
(South Bargur Part reserved 
forest) 
Lat > N11.74251° 
Long E 77.49941° 
Onnakarai road 0.20 
(South Bargur Part reserved 
forest) 
Lat : N11.75087° 
Long E 77.50603° 
Anaipodu 0.84 
(North Bargur Reserved 
forests) 
Lat : N11.73974° 
Long E 77.63407° 
Guddaiyur (North Bargur 6.43 


reserved forest) 
Lat : N11.77267° 
Long ட 77.44154° 


Width 
(in meters) 


(4) 
7.50 


7.50 


7.50 


7.50 


7.50 


7.50 


7.50 


5.50 


5.50 


6 TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


(ii) Tribal Enclosures 


SI. Name of the tribal Name of the Extent 
No. habitations reserved forest (in hectares) 
(1) (2) (3) (4) 
1 Thamarakarai Thamarakarai reserved forest 16.82 
2 Sholaganai North Bargur reserved forest 140.50 
3 Nadukaval Thittu North Bargur reserved forest 54.00 
4 Kakkayanur South Bargur reserved forest 45.00 
5 Kinatthadi South Bargur reserved forest 16.80 
6 Doddacombai South Bargur reserved forest 69.00 
Total Area under Tribal Settlements 342.12 


GENERAL:- 


The admitted rights mentioned in the notifications issued under Section 16 of the Tamil Nadu Forest Act, 1882 
(Tamil Nadu Act V of 1882) for declaring forests to be reserved in the area that now forms part of this Sanctuary and the 
rights conferred under the Scheduled Tribes and Other Traditional Forest Dwellers (Recognition of Forest Rights) Act, 2006 
(Central Act 2 of 2007) shall remain and continue to be enjoyed by the persons concerned. 


SUPRIYA SAHU, 
Additional Chief Secretary to Government. 


பிற்சேர்க்கை 
அறிவிக்கை 
[G.O.Ms. No. 19, Environment, Climate Change and Forests (5.5), 30th January 2024, 
த 16, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-2055.] 


ஈரோடு மாவட்டம்‌, அந்தியூர்‌ வட்டத்தில்‌ உள்ளதும்‌, அட்டவணையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளதுமான காப்புக்காடு பகுதிகள்‌, 
தமிழ்நாட்டின்‌ சத்தியமங்கலம்‌ புலிகள்‌ காப்பகம்‌, கர்நாடகா மாநிலத்தில்‌ உள்ள மலை மாதேஸ்வரா வனஉயிரின சரணாலயம்‌ மற்றும்‌ 
காவிரி வன உயிரின சரணாலயம்‌ ஆகியவற்றுக்கு இடையே அமைந்துள்ளது. இப்பகுதி சூழலியல்‌, தாவர மற்றும்‌ வனவிலங்கு 
வாழ்விட முக்கியத்துவம்‌ வாய்ந்தபகுதியாகும்‌. இந்த வன உயிரினங்களின்‌ வாழ்விடத்தைப்‌ பாதுகாப்பதற்கும்‌, மேம்படுத்துவதற்கும்‌ 
மற்றும்‌ மனித வனஉயிரின மோதலைத்‌ தணிக்கும்‌ நோக்கங்களுக்காகவும்‌ இப்பகுதி வன உயிரின சரணாலயமாக நிருவகிக்கப்பட 
வேண்டும்‌; 

மேலும்‌, ஈரோடு மாவட்டம்‌, அந்தியூர்‌ வட்டத்தில்‌ உள்ள காப்புக்காட்டு பகுதிகள்‌ தொடர்ச்சியான மலைக்‌ குன்றுகளால்‌ 
இணைக்கப்பட்ட மலைப்பகுதியாகவும்‌, கிழக்கு மலைத்‌ தொடர்‌, மேற்கு மலைத்‌ தொடர்‌ நீலகிரியில்‌ இணைவதற்கு முன்‌ உள்ள 
முக்கியமான மலைப்‌ பகுதியாக உள்ளது; 


மேலும்‌, இணைப்பில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகள்‌, அதனை தொடர்ந்து அமைந்துள்ள பிற பாதுகாக்கப்பட்ட வனஉயிரின 
வாழ்விடங்களோடு இணைக்கப்படுமாயின்‌, இந்த நிலப்பரப்பு அனைத்தும்‌ ஒரே மாதிரியான சட்ட ரீதியான பாதுகாப்பு பெற்ற வன 
உயிரின வாழ்விடப்‌ பகுதியாக அமையும்‌. இப்பகுதிகள்‌ கர்நாடக மாநிலத்தில்‌ உள்ள காவேரி வன உயிரின சரணாலய பகுதிகளை 
நீலகிரி உயிர்கோள காப்பகத்திற்குட்பட்ட சத்தியமங்கலம்‌ புலிகள்‌ காப்பகம்‌, கர்நாடக மாநிலத்தில்‌ உள்ள பிலிகிரி-ரங்கசாமி 
கோவில்‌ புலிகள்‌ காப்பகம்‌ போன்றவற்றை இணைத்து ஒரு தொடர்ச்சியான வனஉயிரின வாழ்விட நிலப்பரப்பாக ஏற்படுத்தும்‌. 
இதன்‌ மூலம்‌ மாறுபட்ட மற்றும்‌ செழுமையான பல்லுயிர்த்தன்மை பாதுகாக்கப்படுவதற்கான சூழல்‌ ஏற்படுத்தப்படும்‌; 

மேலும்‌, இணைப்பில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகள்‌, பல்வேறு தாவரங்கள்‌, வனவிலங்குகள்‌ நிறைந்த யானைகளின்‌ முக்கிய 
வாழ்விட பகுதியாகும்‌. இந்நிலப்பரப்பு நீலகிரியை அடுத்துள்ள கேரளா மாநிலத்தில்‌ உள்ள வயநாடு மற்றும்‌ கர்நாடகா மாநிலத்தில்‌ 
உள்ள காவேரி வனப்பகுதிகளுடன்‌ இணைக்கும்‌ முக்கிய பிணைப்பாக உள்ளது. இது வேறுபட்ட வாழ்விடப்‌ பகுதியாகவும்‌ பல்வேறு 
உயிரினங்களின்‌ முக்கிய வாழ்விடப்‌ பகுதியாகவும்‌ உள்ளது; 


மேலும்‌, இணைப்பில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகள்‌, இந்த தொடர்ச்சியான மற்றும்‌ மாறுபட்ட வன உயிரின வாழ்விட 
நிலப்பரப்பின்‌ மையமாக உள்ளது. இப்பகுதி சத்தியமங்கலம்‌ புலிகள்‌ காப்பகத்தை முறையே மலை மாதேஸ்வரா வன உயிரின 
சரணாலயம்‌ மற்றும்‌ காவிரி வன உயிரின சரணாலயத்துடன்‌ இணைக்கும்‌ ஒரு முக்கியமான வழித்தடத்தை உருவாக்கி, 
புலிகளின்‌ வளமான வாழ்விட பகுதியான நிலப்பரப்பாக அமைகிறது; 


மேலும்‌, இணைப்பில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகள்‌, பல உயிரினங்களுக்கிடையில்‌ தடையற்ற மரபணு பரிமாற்றத்தை 
எளிதாக்குவதுடன்‌ மற்றும்‌ முழு வன உயிரின நிலப்பரப்பிலும்‌ வன உயிரினங்களின்‌ பாதுகாப்பிற்கான மையத்தினை உருவாக்குகிறது. 
மலை மாதேஸ்வரா வன உயிரின சரணாலயம்‌ மற்றும்‌ காவேரி வன உயிரின சரணாலயம்‌ ஆகியவற்றிற்கு இடையே இடம்பெயர்ந்து 
வரும்‌ புலிகளின்‌ முக்கிய வழித்தடமாக இப்பகுதி உள்ளது. மேலும்‌, இந்த வனப்பகுதி தேசிய புலிகள்‌ பாதுகாப்பு ஆணையத்தால்‌ 
அங்கீகரிக்கப்பட்ட புலிகள்‌ வழித்தடங்களில்‌ ஒன்றாவதுடன்‌, குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான புலிகளின்‌ வாழ்விடமாகவும்‌ 
உள்ளது; 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY rs 


மேலும்‌, இணைப்பில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகள்‌, செழுமையான பன்முகத்தன்மை கொண்ட தாவரங்கள்‌ மற்றும்‌ 
வன உயிரினங்களான மீன்கள்‌, இருவாழ்விகள்‌, ஊர்வன, பறவைகள்‌ மற்றும்‌ பாலூட்டிகள்‌ போன்றவற்றின்‌ வாழ்விடமாக உள்ளது. 
இங்கு சுமார்‌ 70 வகையான பட்டாம்பூச்சிகள்‌, 35 வகையான மீன்கள்‌, 10 வகையான இருவாழ்விகள்‌, 25 வகையான ஊர்வன, 
5 வகையான நிலத்தில்‌ வாழும்‌ முதுகெலும்பற்றவை, 233 வகையான பறவைகள்‌ மற்றும்‌ 48 வகையான பாலூட்டிகள்‌ பதிவு 
செய்யப்பட்டுள்ளன. 

மேலும்‌, இப்பகுதியில்‌ குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான முக்கிய தாவர உண்ணிகள்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளன. 
மேலும்‌, இப்பகுதிகள்‌ நீலகிரி-கிழக்கு மலைத்‌ தொடர்‌ யானைகள்‌ காப்பகத்தின்‌ ௫டூலகிரி யானைகள்‌ காப்பகம்‌) ஒரு பகுதியாகவும்‌ 
அமைந்துள்ளது; 

மேலும்‌, இணைப்பில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகள்‌, பாலாற்றின்‌ முக்கியமான நீர்ப்பிடிப்புப்‌ பகுதியாக உள்ளது. 
இந்த ஆறு, ஸ்டான்லி நீர்த்தேக்கத்தில்‌ காவேரி ஆற்றுடன்‌ சங்கமிக்கிறது. காவேரி ஆறு மாநிலத்தின்‌ வேளாண்‌ வளர்ச்சிக்கு 
முக்கிய பங்காற்றுகிறது. இப்பகுதி, மதிப்பு மிக்க சந்தன மரங்கள்‌ வளரும்‌ இயற்கை வனப்பகுதியாகவும்‌, இதன்‌ பாதுகாப்பு 
இயற்கை சந்தன மரங்களை மீள்‌ உற்பத்திக்கு முக்கிய பங்காற்றும்‌; 


எனவே, இப்போது, வன உயிரின (பாதுகாப்பு) சட்டம்‌, 1972 (1972-ம்‌ ஆண்டின்‌ 53வது மத்திய சட்டம்‌ இன்‌ பிரிவு 
26-,&-இன்‌ உட்பிரிவு (1- உட்கூறு (0) மூலம்‌ வழங்கப்பட்ட அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர்‌, ஈரோடு மாவட்டம்‌, 
அந்தியூர்‌ வட்டத்தில்‌ உள்ள காப்புக்காட்டு பகுதிகள்‌ சூழலியல்‌, தாவரங்கள்‌, விலங்குகள்‌ மற்றும்‌ இயற்கை முக்கியத்துவம்‌ வாய்ந்த 
பகுதிகள்‌ என்று கருதி, வன உயிரினங்கள்‌ மற்றும்‌ அதன்‌ சூழலைப்‌ பாதுகாக்கும்‌ நோக்கத்திற்காக கீழே விவர அட்டவணையில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள நாற்புற எல்லைக்குள்‌ அடங்கிய காப்புக்காட்டு பகுதிகளை 30.01.2024 நாளிலிருந்தும்‌, அந்நாள்‌ முதற்கொண்டும்‌ 
தந்‌ைத பெரியார்‌ வனஉயிரின சரணாலயமாக அறிவிக்கிறார்‌. 


அட்டவணை 
1. மாவட்டத்தின்‌ பெயர்‌ : ஈரோடு 
2. தாலுகாக்களின்‌ பெயர்‌ : அந்தியூர்‌ 
3. சரணாலயத்தின்‌ பெயர்‌ : தந்‌ைத பெரியார்‌ வன உயிரின சரணாலயம்‌ 
4. சரணாலயத்தின்‌ பரப்பளவு ்‌ 80,114.80 ஹெக்டேர்‌ அல்லது 


801.148 சதுர கிலோ மீட்டர்‌ 


சரணாலயமாக அறிவிக்கை செய்யப்படும்‌ காப்புக்காடுகளின்‌ விவரம்‌ 


சாலைகள்‌, பாதைகள்‌ மற்றும்‌ 


ன்‌ காப்புக்காடுகளின்‌ பெயர்‌ ட. வ்‌ ்‌ பிறப்‌ பகுதி ல. 
ST6OOT. பரப்பளவு (ஹெக்டேரில்‌) தவிர்த்து சரணாலயத்தின்‌ 
பரப்பளவு (ஹெக்டேரில்‌) 
() (2) (3) (4) 
1 வடபர்கூர்‌ காப்புக்காடு 47,593.39 47,323.50 
2 தெற்கு பர்கூர்‌ காப்புக்காடு 24,880.99 24,736.80 
3 தாமரைக்கரை காப்புக்காடு 3,066.55 3,037.37 
4 தெற்கு பர்கூர்‌ காப்புக்காடு 2,530.02 2,521.28 
(பகுதி 844) 
5 எண்ணமங்கலம்‌ காப்புக்காடு 2,270.33 2,269.37 
நகலூர்‌ காப்புக்காடு 226.48 226.48 
மொத்தம்‌ 80,567.76 80,114.80 


எல்லைகள்‌ விவரம்‌ 


வடக்கு. - இந்த வனஉயிரின சரணாலயத்தின்‌ எல்லையானது, அந்தியூர்‌ - கொள்ளேகால்‌ நெடுஞ்சாலை பாலாற்றைக்‌ 
கடக்கும்‌ இடத்தில்‌ உள்ள வனஎல்லை கல்‌ எண்‌. 1-லிருந்து எல்லை தொடங்குகிறது, மேலும்‌ இந்த எல்லை பொதுவாக பாலாற்றின்‌ 
தென்கரையின்‌ வழியாக சென்று, ஈரோடு மாவட்டத்தில்‌ உள்ள வடக்கு பர்கூர்‌ காப்புக்காடு, தருமபுரி மாவட்டத்தில்‌ உள்ள 
எண்‌. 32 நாகமரை கிராமத்தின்‌ ஏமனூர்‌ குக்கிராமம்‌ மற்றும்‌ சேலம்‌ மாவட்டத்தில்‌ உள்ள எண்‌. 01. காவேரிபுரம்‌ கிராமம்‌ எல்லைகள்‌ 
சந்திக்கும்‌ பொதுவான முச்சந்திப்புள்ளியை அடைகிறது. 


கிழக்கு. - அங்கிருந்து எல்லை பொதுவாக தெற்கு திசையில்‌ சென்று எண்‌. 01 காவேரிபுரம்‌ கிராமம்‌ மற்றும்‌ பச்சப்பாலமலை 
காப்புக்காடுகளின்‌ மேற்கு எல்லை வழியாக தெற்கு திசையில்‌ சென்று, சேலம்‌ மாவட்டத்தில்‌ உள்ள பச்சப்பாலமலை காப்புக்காடு 
மற்றும்‌ எண்‌. 02. இலக்கம்பட்டி கிராமம்‌ மற்றும்‌ ஈரோடு மாவட்டத்திலுள்ள வடக்கு பர்கூர்‌ காப்புக்காடுகளின்‌ முச்சந்திப்பு புள்ளியை 
அடைகிறது. அங்கிருந்து இந்த எல்லை பொதுவாக கிழக்கு திசையில்‌ சென்று எண்‌. 02 இலக்கம்பட்டி கிராமத்தின்‌ வடக்கு 
எல்லை வழியாக சென்று, பின்பு தெற்கு திசை திரும்பி அக்கிராமத்தின்‌ மேற்கு எல்லை வழியாக சென்று மீண்டும்‌ கிழக்கு மற்றும்‌ 


8 TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


வடகிழக்கு திசையில்‌ சென்று எண்‌.02 இலக்கம்பட்டி கிராமத்தின்‌ தெற்கு மற்றும்‌ தென்‌-மேற்கு எல்லைகள்‌ வழியாக சென்று 
சேலம்‌ மாவட்டத்தில்‌ உள்ள பச்சப்பாலமலை காப்புக்காடு மற்றும்‌ 02. இலக்கம்பட்டி கிராமத்தின்‌ சந்திப்புப்‌ புள்ளியை அடைகிறது. 
அங்கிருந்து, இந்த எல்லை தென்‌ கிழக்கு திசையில்‌ சென்று சேலம்‌ மாவட்டத்தில்‌ உள்ள பச்சப்பாலமலை காப்புக்காடு மற்றும்‌ 
ஈரோடு மாவட்டத்தில்‌ உள்ள வடக்கு பர்கூர்‌ காப்புக்காட்டின்‌ எல்லை வழியாக சென்று பச்சப்பாலமலை காப்புக்காடு மற்றும்‌ 
சேலம்‌ மாவட்டத்தில்‌ உள்ள எண்‌. 06. ஆலமரத்துப்பட்டி கிராமத்தின்‌ சந்திப்புப்‌ புள்ளியை அடைகிறது. அங்கிருந்து, எல்லை 
தென்‌-கிழக்கு திசையில்‌ சென்று எண்‌ 06. ஆலமரத்துப்பட்டி கிராமத்தின்‌ வடகிழக்கு எல்லை வழியாக சென்று பின்‌ தெற்கு திசை 
திரும்பி அக்கிராமத்தின்‌ மேற்கு எல்லை வழியாக சென்று சேலம்‌ மாவட்டத்தில்‌ உள்ள எண்‌,06 ஆலபரத்துப்பட்டி கிராமம்‌ மற்றும்‌ 
ஈரோடு மாவட்டத்தில்‌ உள்ள எண்‌ 02. கொமராயனூர்‌ கிராமம்‌ ஆகியவை சந்திக்கும்‌ சந்திப்பு புள்ளியை அடைகிறது. 


தெற்கு. - அங்கிருந்து இந்த எல்லை பொதுவாக தென்மேற்கு திசையில்‌ சென்று, எண்‌. 03. புதூர்‌ கிராமம்‌, எண்‌ 04. 
சென்னம்பட்டி கிராமத்தின்‌ வடக்கு எல்லைகள்‌ வழியாக சென்று எண்‌ 04. சென்னம்பட்டி கிராமம்‌ மற்றும்‌ எண்‌. 06. வெள்ளித்திருப்பூர்‌ 
கிராமங்கள்‌ ஆகியவை சந்திக்கும்‌ சந்திப்புப்‌ புள்ளியை அடைகிறது. அங்கிருந்து இந்த எல்லை பொதுவாக தென்‌ கிழக்கு திசையில்‌ 
சென்று எண்‌.06 வெள்ளித்திருப்பூர்‌ கிராமத்தின்‌ வடக்கு எல்லைகள்‌ வழியாக சென்று பின்பு வடக்கு திசை நோக்கி திரும்பி 
அக்கிராமத்தின்‌ வடக்கு, மேற்கு மற்றும்‌ தென்‌ மேற்கு எல்லைகள்‌ வழியாக செல்கிறது. அங்கிருந்து தெற்கு திசையில்‌ திரும்பி 
எண்‌.07 மாத்தூர்‌ கிராமத்தின்‌ வடமேற்கு மற்றும்‌ வடக்கு எல்லைகள்‌ வழியாக செல்கிறது. அங்கிருந்து இந்த எல்லை பொதுவாக 
கிழக்கு திசையில்‌ சென்று, எண்‌. 08 எண்ணமங்கலம்‌ கிராமத்தின்‌ வடக்கு எல்லைகள்‌ வழியாக சென்று வடக்கு திசையில்‌ திரும்பி 
அக்கிராமத்தின்‌ கிழக்கு, வடக்கு, மேற்கு மற்றும்‌ வடக்கு எல்லைகள்‌ வழியாக செல்கிறது. அங்கிருந்து இந்த எல்லை தொடர்ந்து 
கிழக்கு திசையில்‌ சென்று எண்‌.08 எண்ணமங்கலம்‌ கிராமம்‌, எண்‌. 09. சங்கரபாளையம்‌ கிராமம்‌, எண்‌. 11. அந்தியூர்‌ கிராமம்‌, 
எண்‌. 12. நாகலூர்‌ கிராமம்‌, எண்‌. 13 அத்தாணி கிராமத்தின்‌ வடக்கு எல்லைகள்‌ வழியாக செல்கிறது. அங்கிருந்து இந்த எல்லை 
கிழக்கு திசையில்‌ சென்று எண்‌ 11. பெருமுகை கிராமத்தின்‌ வடக்கு, கிழக்கு மற்றும்‌ வடகிழக்கு திசைகளின்‌ வழியாக செல்கிறது. 
பின்னர்‌ அங்கிருந்து, மேற்கு திசையில்‌ சென்று எண்‌ 10. கணக்கம்பாளையம்‌ கிராமத்தின்‌ வடக்கு எல்லை வழியாக செல்கிறது. 


மேற்கு. - பின்னர்‌ இந்த எல்லையானது வடக்கு திசையில்‌ சென்று, குத்தியாலத்தூர்‌ காப்புக்காடு மற்றும்‌ தெற்கு பர்கூர்‌ 
காப்புக்காடுகளுக்கு இடையே உள்ள பொதுவான எல்லை வழியாக செல்கிறது. பின்னர்‌ தொடர்ந்து வடக்கு திசையில்‌ குத்தியாலத்தூர்‌ 
காப்புக்காடு மற்றும்‌ தெற்கு பர்கூர்‌ (பகுதி) காப்புக்காடுகளுக்கு இடையே உள்ள பொதுவான எல்லைகள்‌ வழியாக செல்கிறது. 
பின்னர்‌ அங்கிருந்து வடக்கு திசையில்‌ சென்று குத்தியாலத்தூர்‌ காப்புக்காடு மற்றும்‌ வடபர்கூர்‌ காப்புக்காடுகளுக்கு இடையே 
உள்ள பொதுவான எல்லைகள்‌ வழியாக சென்று எண்‌.02. கூத்தம்பாளையம்‌ கிராமத்தின்‌ தென்மேற்கு மூலையை அடைகிறது. 
பின்‌ அங்கிருந்து தொடர்ந்து வடக்கு திசையில்‌ சென்று எண்‌. 02. கூத்தம்பாளையம்‌ கிராமத்தின்‌ வடகிழக்கு மூலையை அடைகிறது. 
பின்னர்‌, இந்த எல்லை தொடர்ந்து வடக்கு திசையில்‌ சென்று பாலாறு ஆற்றின்‌ கரை வழியாக சென்று குட்டையூர்‌ குக்கிராமத்தின்‌ 
வடமேற்கு மூலையை அடைந்து தெற்கு நோக்கி திரும்புகிறது. பின்னர்‌ இந்த எல்லை குட்டையூர்‌ குக்கிராமத்தின்‌ மேற்கு, தெற்கு, 
தென்‌-கிழக்கு மற்றும்‌ வடகிழக்கு வழியாக சென்று மீண்டும்‌ தமிழ்நாடு - கர்நாடகா மாநிலங்களுக்கு இடையேயான எல்லையை 
அடைகிறது. பின்னர்‌, இந்த எல்லை பாலாறு ஆற்று கரையோரம்‌ வழியாகவும்‌ தமிழ்நாடு - கர்நாடகா இரு மாநில எல்லைகள்‌ 
வழியாகவும்‌, இக்கரையோரத்தில்‌ அமைந்துள்ள மட்டிமரத்தள்ளி மற்றும்‌ வேலம்பட்டி ஆகிய இரு குக்கிராமங்களைத்‌ தவிர்த்து, 
பாலாற்றின்‌ கரையோரமாகவே தொடர்ந்து சென்று தொடங்கிய இடத்தை அடைகிறது. 


விலக்களிக்கப்பட்டவை 

பின்வரும்‌ சாலைகள்‌, பாதைகள்‌ மற்றும்‌ உள்ளடைப்பு குடியிருப்பு பகுதிகள்‌ தந்தை பெரியார்‌ வன உயிரின சரணாலயத்திலிருந்து 
விலக்களிக்கப்படுகிறது : - 
@ சாலைகள்‌ மற்றும்‌ பாதைகள்‌ 


காலை / பாதை 


Ol. ஆரம்ப இடம்‌ முடியும்‌ இடம்‌ நீளாம்‌ அகலம்‌ 
ஏனம்‌, aM Gauss anit) (Kama குறிரீடுகளுடன்‌4] (கி.மீ) (மீ.) 
(ர) (2 (3 (4) 
(i) செல்லம்பாளையம்‌ வனச்‌ சோதனைச்‌ சாவடி பாலாறு (வடபர்கூர்‌ காப்புக்காடு) 34.15 7.50 


(தெற்கு பர்கூர்‌ காப்புக்காடு) 


அட்சரேகை : ol 11.66623° அட்சரேகை : வ 11.94197° 
தீர்க்கரேகை : & 77.57258° தீர்க்கரேகை : தி 77.49321° 
(ii) எண்ணமங்கலம்‌ கிராமம்‌ பு.ல.எண்‌. 2/2 காக்கயனூர்‌ பழங்குடியினர்‌ குடியிருப்பு 1.46 7.50 


(தெற்கு பர்கூர்‌ காப்புக்காடு) 


அட்சரேகை : வ 11.65720° அட்சரேகை : வ 11.66443° 
தீர்க்கரேகை ப்‌ கி 77.56742° தீர்க்கரேகை : கி 77.55931 


(9) 


(2) 


(vi) 


(vil 


(iil 


(9 


09 


(xi) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


காலை / பாதை 


ஆரம்ப இடம்‌ 
Ham Gauss anit) 


அந்தியூர்‌ (அ) கிராமம்‌ பு.ல.எண்‌.196/4 


அட்சரேகை வ 11.63403° 
தீர்க்கரேகை கி 77.54913° 
கரும்பாறை கிராமம்‌ 

அட்சரேகை வ 11.55806° 
தீர்க்கரேகை தி 77.45353” 
தாமரைக்கரை கிராமம்‌ 

அட்சரேகை வ 11.76438° 
தீர்க்கரேகை கி 77.56465” 
தாமரைக்கரை கிராமம்‌ 

அட்சரேகை வ 11.77964° 
தீர்க்கரேகை கி 77.54688° 
தாமரைக்கரை கிராமம்‌ 

அட்சரேகை வ 11.76641° 
தீர்க்கரேகை கி 77.55497° 
தொள்ளி கிராம பிரிவு 

அட்சரேகை வ 11.76772° 
தீர்க்கரேகை கி 77.54482° 


தாளக்கரை கிராம பிரிவு 


வ 11.75942° 
கி 77.53248° 


அட்சரேகை 
தீர்க்கரேகை 


துருசனம்பாளையம்‌ கிராமம்‌ 


அட்சரேகை வ 11.82266” 
தீர்க்கரேகை தி 77.54411° 
அச்சப்பன்‌ கோவில்‌ 

அட்சரேகை வ 11.73280° 
தீர்க்கரேகை தி 77.67253° 


முடியும்‌ இடம்‌ 
(aM குறிரீடிகளுடன்‌4) 
(2) 
கிணத்தடி பழங்குடியினர்‌ குடியிருப்பு 
(தெற்குபர்கூர்‌ காப்புக்காடு) 


வ 11.63824° 
கி 77.54691° 


அட்சரேகை 
தீர்க்கரேகை 
தொட்டக்கோம்பை பழங்குடியினர்‌ குடியிருப்பு 
(தெற்குபர்கூர்‌ காப்புக்காடு) 


வ 11.57955” 
கி 77.45925° 


அட்சரேகை 
தீர்க்கரேகை 


தேவர்மலை கிராமம்‌ (தாமரைக்கரை 
காப்புக்காடு) 


: வ 11.77074° 
: &) 77.59503° 


அட்சரேகை 
தீர்க்கரேகை 


சுண்டபூர்‌ (தாமரைக்கரை காப்புக்காடு) 


வ 11.78888° 
கி 77.56094° 


அட்சரேகை 
தீர்க்கரேகை 
பெரிய செங்குளம்‌ கிராமம்‌ 

(தெற்கு பர்கூர்‌ பகுதி காப்புக்காடு) 


வ 11.73446° 
கி 77.49270° 


அட்சரேகை 
தீர்க்கரேகை 
தொள்ளி கிராமம்‌ 
(தாமரைக்கரை காப்புக்காடு) 


வ 11.77270” 
கி 77.53343° 


அட்சரேகை 
தீர்க்கரேகை 


தாளக்கரை கிராமம்‌ 
(தாமரைக்கரை காப்புக்காடு) 


வ 11.75459° 
கி 77.53216° 


அட்சரேகை 
தீர்க்கரேகை 
சோளகனை கிராமம்‌ 
(வடபர்கூர்‌ காப்புக்காடு) 


வ 11.58056” 
கி 77.57989° 


அட்சரேகை 
தீர்க்கரேகை 


உள்ளுர்‌ தண்டா (வடபர்கூர்‌ காப்புக்காடு) 


வ 11.80987” 
கி 77.70179° 


அட்சரேகை 
தீர்க்கரேகை 


2.43 


4.47 


2.49 


11.33 


1.64 


055 


5.73 


10.6 


750 


7.50 


7.90 


7.50 


7.50 


7.50 


750 


750 


10 TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


காலை / பாதை 


Ol. ஆரம்ப இடம்‌ முடியும்‌ இடம்‌ நீராம்‌ அகலம்‌ 
ஏனம்‌, (amu குறிபீடுகளுடன்‌3) (OMI குறிபீடிகளுடன்‌3) (கி.மீ) (6) 
(1 (2 (3) (4) 
Xi பரகூர்‌ இணைப்பு சாலை சுணடபூர சாலை சந்திப்பு 16.17 75 
; ட்டு ட வர்‌ ந்திப்‌ 6.1 0 
(வடபர்கூர்‌ காப்புக்காடு) 
அட்சரேகை வ 11.84243° அட்சரேகை வ 11.78116° 
தீர்க்கரேகை கி 77.63485” தீர்க்கரேகை தி 77.55293° 
(xxii) கரிக்காடு பாலார்‌ பாலம்‌ (வடபர்கூர்‌ காப்புக்காடு) 4.83 7.50 
அட்சரேகை வ 11.93005° அட்சரேகை வ 11.95384° 
தீர்க்கரேகை கி 77.67993° தீர்க்கரேகை கி 77.64960° 
044 காவேரிபுரம்‌ கிராமம்‌ பு.ல.எண்‌.509 கத்திரிமலை பழங்குடியினர்‌ குடியிருப்பு 6.93 7.50 
(வடபர்கூர்‌ காப்புக்காடு) 
அட்சரேகை வ 11.90096” அட்சரேகை : வ 11.89938° 
தீர்க்கரேகை கி 77.68271° தீர்க்கரேகை : கி 77.65152” 
(KY உள்ளுர்‌ தண்டா அந்தியூர்‌ -கொள்ளேகல்‌ நெடுஞ்சாலை 28.91 7.50 
(வடபர்கூர்‌ காப்புக்காடு) 
அட்சரேகை வ 11.83656° அட்சரேகை : வ 11.93413° 
தீர்க்கரேகை தி 77.65410° தீர்க்கரேகை : கி 77.49735” 
(xv) குட்டையூர்‌ கிராமம்‌ மாக்கம்பாளையம்‌ கிராமம்‌ 2.90 7.50 
(வடபர்கூர்‌ காப்புக்காடு) 
அட்சரேகை வ 11.77032° அட்சரேகை வ 11.75089° 
தீர்க்கரேகை கி 77.43517° தீர்க்கரேகை தி 77.42571° 
(xvii)  வேலாம்பட்டி கிராமம்‌ மத்திமரத்தள்ளி கிராமம்‌ 2.82 7.50 
(வடபர்கூர்‌ காப்புக்காடு) 
அட்சரேகை வ 11.89149° அட்சரேகை வ 11.88244° 
தீர்க்கரேகை தி 77.47555° தீர்க்கரேகை தி 77.46111° 
(xvii)  தாமரைக்கரை - கொங்காடை சாலை தும்மரட்டி 0.12 7.50 
(வடக்கு பர்கூர்‌ காப்புகாடு) 
அட்சரேகை வ 11.74146° அட்சரேகை : வ 11.74251° 
தீர்க்கரேகை கி 77.49910° தீர்க்கரேகை : தி 77.49941° 
09  தாமரைக்கரை - கொங்காடைசாலை ஒன்னகரை சாலை 0.20 7.50 
அட்சரேகை வ 11.74915° அட்சரேகை : வ 11.75087° 
தீர்க்கரேகை கி 77.50569° தீர்க்கரேகை : தி 77.50603° 
0௦9 மடம்‌ அனைப்போடு வனச்சாலை 0.84 5.50 
அட்சரேகை வ 11.73500° அட்சரேகை : வ 11.73974° 
தீர்க்கரேகை கி 77.63087° தீர்க்கரேகை : தி 77.63407 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 11 


காலை / பாதை 


வ. ஆரம்ப இடம்‌ முடியும்‌ இடம்‌ ளாம்‌ அகலம்‌ 
ஏனம்‌, (amu குறிபீடுகளுடன்‌) (/விபிட குறிபீடிகளுடன்‌3) (கி.மீ) (6) 
(0 (2) (9 (4) 
(xxi) செங்குளம்‌ குட்டையூர்‌ சாலை 6.43 5.50 
அட்சரேகை : வ 11.73283° அட்சரேகை : வ 11.77267° 
தீர்க்கரேகை :  &) 77.46219° தீர்க்கரேகை : தி 77.44154° 


*அனைத்து புவியிடகுறியீடுகளும்‌ தசம பாகையிலும்‌ WGS 84 அளவீடுகளின்‌ அடிப்படையிலும்‌ குறிக்கப்பட்டுள்ளன. 


Gi) பழங்குடியினர்‌ குடியிருப்பு பகுதிகள்‌ 


ள்‌ Pr ச ரர்‌ எண்ட வகாடு க்க Gat tenis ரலி 
(ி (2 (J (9 

ர்‌. தாமரைக்கரை தாமரைக்கரை காப்புக்காடு 16.82 
2 சோளகனை வடபர்கூர்‌ காப்புக்காடு 140.50 
3 நடுக்காவல்திட்டு வடபர்கூர்‌ காப்புக்காடு 54.00 
4. காக்காயனூர்‌ தெற்குபர்கூர்‌ காப்புக்காடு 45.00 
5 கிணத்தடி தெற்குபர்கூர்‌ காப்புக்காடு 16.80 
6 தொட்டக்கோம்பை தெற்குபர்கூர்‌ காப்புக்காடு 69.00 
பழங்குடியினர்‌ குடியிருப்புகளின்‌ மொத்த பரப்பளவு 342.12 


பொது:- 


தமிழ்நாடு வனச்சட்டம்‌, 1882 (1882 ஆம்‌ ஆண்டு V சட்டம்‌) பிரிவு 16ன்‌ கீழ்‌ காப்புக்காடாக அறிவிக்கை செய்யப்பட்டு, 
இந்த சரணாலயத்தின்‌ ஒரு பகுதியாக இருக்கும்‌ காப்புக்காடுகளை பொறுத்த வரையில்‌, பிரிவு 16-ன்‌ கீழ்‌ அறிவிக்கையில்‌ 
அனுமதிக்கப்பட்ட வழித்தட உரிமைகள்‌ மற்றும்‌ பிற அனுமதிகள்‌ பழங்குடியினர்‌ மற்றும்‌ பிற மரபு வழியாக வனங்களில்‌ குடியிருப்போர்‌ 
(வன உரிமைகள்‌ அங்கீகரித்தல்‌) சட்டம்‌ 2006 (மத்திய சட்டம்‌ 2, 2007)-இல்‌ குறிப்பிட்டுள்ளவாறு மாற்றமின்றி தொடரும்‌. 


சுப்ரியா சாகு, 
அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌. 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


